அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 
எழுதின நிருபம்‌ 


நற்கிரியைகளை செய்யவே இரட்சிக்கப்பட்டீர்கள்‌ 


.. ஆக்கியோன்‌ 


யாக்கோபு தன்னை “தேவனுக்கும்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ ஊழியக்காரன்‌” என்று 
அறிமுகப்படுத்துகிறார்‌. 

* புதிய ஏற்பாட்டில்‌ யாக்கோபு என்னும்‌ பெயருடையவர்கள்‌ நால்வர்‌ உண்டு. 

1. செபதேயுவின்‌ குமாரனும்‌, யோவானின்‌ சகோதரனுமாகிய யாக்கோபு | 

2. இயேசுவால்‌ அழைக்கப்பட்ட மீனவர்‌ (மத்‌ 4:17-22), பின்பு அப்போஸ்தலராக தெரிவு செய்யப்பட்டவர்‌ 

(மத்‌ 10:2). ஏரோதால்‌ கிபி 44ல்‌ கொலைசெய்யப்பட்டார்‌ (அப்‌ 12:1-2) 

அல்பேயுவின்‌ குமாரனாகிய யாக்கோபு. 


க 


இவரும்‌ அப்போஸ்தலர்களில்‌ ஒருவர்‌ (மத்‌ 10:3,அப்‌ 1:12) இவரைக்‌ குறித்து வேறு 
தகவல்கள்‌ இல்லை. 

அப்போஸ்தலனான யூதாவின்‌ தகப்பன்‌ அப்‌ 1:13 

இவரைக்குறித்தும்‌ அதிக தகவல்‌ இல்லை 

இயேசுவின்‌ சகோதரனாகிய யாக்கோபு 


லு டம்‌ ல்‌ 


பட்டியலில்‌ இவர்‌ பெயர்‌ முதலில்‌ இடம்பெறுவதால்‌ மூத்தவராக இருந்திருக்கலாம்‌ மத்‌ 13:55 
ஆரம்பத்தில்‌ இயேசுவை அவர்‌ நம்பவில்லை, இயேசுவையும்‌ அவரது ஊழியத்தையும்‌ 
கேள்விக்குள்ளாக்கினார்‌ யோவா 7:2-5 


.. ஆக்கியோன்‌ 
1. இயேசு உயிர்த்தெழுந்தபின்‌ தரிசனமான தெரிந்தெடூக்கப்பட்ட தனிநபர்களில்‌ இவரும்‌ ஒருவர்‌ 
(பார்க்க 1 கொலோ 15:7) 
2. பவுல்‌ இவரை சபையின்‌ தூண்‌ என்று அழைத்தார்‌ (கலா 2:9) | 
3. பவுல்‌ புதிய விசுவாசத்திற்குள்‌ வந்த பின்னர்‌ முதல்முறை எருசலேமுக்குச்‌ சென்றபோது யாக்கோபை. . 
சந்தித்தார்‌ (கலா 1:19) ்‌ 
4. பவுல்‌ தனது இறுதி எருசலேம்‌ வருகையிலும்‌ அவரை சந்தித்தார்‌ (அப்‌ 21:18) 


5. பேதுரு சிறையில்‌ இருந்து விடூவிக்கப்பட்டதும்‌ அவர்‌ அதை யாக்கோபுக்கு அறியத்தரும்படி தமது 
நணபாகளை கேட்டுக்கொண்டார்‌ (அப்‌ 12:17) 

6. யாக்கோபு எருசலேமின்‌ சபைக்குழுவின்‌ முக்கிய தலைவராக இருந்தார்‌ (அப்‌ 15:13) 

7. யாக்கோபு நன்கு அறியப்பட்டவராக இருந்ததால்‌ யூதா தன்னை அறிமுகப்‌ படூத்தும்போது 
“யாக்கோபின்‌ சகோதரன்‌” என்று அறிமுகப்படூத்துகிறார்‌ (யூதா 1:1). 

8. இவர்‌ கிபி 62ல்‌ இரத்தசாட்சியாக மரித்தார்‌. 


அதிகாரங்கள்‌ 5 
வசனங்கள்‌ 108 


விசுவாசம்‌ எதிராக ) திரியை 2:14-26 


* வேத வசனங்கள்‌ மாத்திரமே எழுதப்பட்ட தேவனுடைய வெளிப்பாடுகள்‌ என்று நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. oo 
விசுவாசத்தினால்‌ மாத்திரமே, கிருபையினால்‌ மாத்திரமே, கிறிஸ்துவினால்‌ மாத்திரமே இரட்சிப்புண்டாகும்‌. 
நாம்‌ தேவனுடைய மகிமைக்காக மாத்திரமே வாழ்கிறோம்‌. | 

* இதுதான்‌ உணமையான அறிக்கையானால்‌ “மனுஷன்‌ விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, 
கிரியைகளினாலேயும்‌ நீதிமானாக்கப்படூகிறான்‌ ” (2:24) என்று யாக்கோபு சொல்லுவதின்‌ அர்த்தம்‌ என்ன? . 

* இங்கே இரட்சிப்புக்கு வேறுவழிகள்‌ இருப்பதாக யாக்கோபு சொல்லவில்லை,மாறாக “விசுவாசத்தினால்‌ 
மாத்திரமே” என்பது என்னவென்று புரியவைக்கிறார்‌. 

* விசுவாசத்திற்கும்‌, கிரியைக்கும்‌ இடையான முரண்‌ அல்ல இந்த நிருபம்‌. மாறாக மெய்யான 
விசுவாசத்திற்கும்‌ பொய்யான விசுவாசத்திற்கும்‌ இடையே உள்ள முரண்களை சுட்டிக்காட்டுகிறது. 

* தேவனை உண்டென்று யார்வேண்டுமானாலும்‌ சொல்லலாம்‌, பிசாசுகளும்‌ சொல்லலாம்‌ (2:19) 

* மெய்யான விசுவாசம்‌ நற்கிரியைகளினாலே உண்மையானதென்று விளங்கும்‌. பொய்யான விசுவாசமோ 
நற்கிரியைகளை காண்பிக்க முடியாததால்‌ செத்தது என்று விளங்கும்‌. 

ஈ பவுல்‌ இரட்சிப்பிற்கு முந்திய கிரியைகள்‌ பற்றிப்‌ அதிகமாக பேசுகிறார்‌. இரட்சிப்பானது 
நற்கிரியைகளினால்‌ உண்டாவதில்லை என்பதை அவர்‌ கூறுகிறார்‌ (எபே 2:8-9) 

* யாக்கோபு இரட்சிப்பிற்கு பிந்திய கிரியைகள்‌ பற்றிப்‌ அதிகமாக பேசுகிறார்‌. இரட்சிப்பானது 
நற்கிரியைகளில்‌ ச என்பதை தெளிவுபடுத்துகிறார்‌ (2:18) 


‘Pastor Gabriel Thomasra} - ச“. க ர டி ம ட்‌. - 


விசுவாசம்‌ (எதிராக ) கிரியை 2:14-26 


* விசுவாசம்‌ - இரட்சிப்பு-- கிரியைகள்‌ 
* விசுவாசம்‌ 4 கிரியைகள்‌ * இரட்சிப்பு 
ஈ தமது கிரியைகளினாலே கிறிஸ்து நாம்‌ நமக்காக செய்யமுடியாதை செய்து முடித்தார்‌. 


* நாம்‌ விசுவாசத்தினால்‌ மாத்திரமே இரட்சிக்கப்பட்டோம்‌. ஆனால்‌ நாம்‌ இரட்சிக்கப்பட்ட பின்பு, 
விசுவாசம்‌ தனியே இருப்பதில்லை. 


Pastor. Gabriel Thomasraj Oo I A 5 ட்‌ A ACA Church Avadli 


. யாக்கோபு நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 
- | * உண்மையான மார்க்கம்‌ வெறும்‌ பேச்சிலிருக்காது 


* வாழ்த்து 1:1 ஞானத்திலிருக்கும்‌ (3:1-18) 


* உணமையான மார்க்கம்‌ பாடுகளையும்‌, 


சோதனைகளையும்‌ சகிக்கும்‌ 1:12-18 g * நாவின்‌ ஆபத்து (3:1-12) i 
* மகிழ்ச்சியோடும்‌, பொறுமையோடும்‌ (1:2-4) * உ பரலோக ஞானத்திற்கும்‌, பூமிக்குரிய ஞானத்திற்கும்‌ i 
* தேவன்‌ அருளும்‌ ஞானத்தோடூம்‌ (1:5-8) உள்ள வித்தியாசம்‌ (3:13-18) I 
* சரியான கண்ணோட்டத்தோடும்‌ (1:9-11) " * உண்மையான மார்க்கம்‌ தாழ்மையை 
* சோதனையை குறித்த புரிதலோடும்‌ (1:12-15) வெளிப்படுத்தி தேவனோடிருக்கும்‌ (4:1-17) 
உ [தகப்பனுடைய நன்மை குறித்த அறிவோடும்‌ * ௪ தேவனுக்கு விரேதியாய்‌ இருப்பது எப்படி (4:1-7) 
(1:16-18) *  £ தேவனிடத்தில்‌ கிட்டிச்சேர்வது எப்படி (4:7-17) 
* உண்மையான மார்க்கம்‌ கேள்வியில்‌ மாத்திரமல்ல * ௪ உண்மையான மார்க்கம்‌ பொறுமையினாலும்‌, 
செயலிலும்‌ இருக்கும்‌ (1:19-2:26) ஜெபத்தினாலும்‌, அன்பினாலும்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌. 
* கேட்கிறதற்கு தீவிரமாய்‌ இருக்க வேண்டும்‌ (1:19-20) (5:1-20) 
* கேட்கிறவர்களாய்‌ மாத்திரமல்ல * உ ஒடுக்குகிற ஜசுவரியவான்களுக்கு ஜயோ (5:1-6) 


செய்கிறவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌ (1:21-27) உ உ பொறுமையின்‌ ஆசீர்வாதம்‌ (57.12) 
* கு விருப்பத்தை வ ரதி (21-13) , ஜெபத்தின்‌ ஆசீர்வாதம்‌ (5:13-18) 
௩ விசுவாசத்தை கிரியையினால்‌ காண்பிக்க வேண்டும்‌ இத்த 
(2:14-26) * உதவறுகிறவன்‌ மேல்‌ அன்பு செய்வதால்‌ உண்டாகும்‌ 
ஆசீர்வாதம்‌ (5:19-20) | 

Pastor Gabriel Thomasaj ......... MF OO A 


